தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN/CCN / 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0. 80 காசு . 


எடு 


LIFE - 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


புமை 


யே வெல்லும் 


எண் 6 ] 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 17 , 2010 
மாசி 5 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)( பி ) - ன்கீழ் கீழ்க்கண்ட சங்கங்களை 

கலைத்தல் மற்றும் கலைப்பு அலுவலர் நியமித்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஏ .எச்.டி/டி.பி . 82 விளங்காமுடி ஆடு வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கம் 

(ந .க . எண் 3491/ 42/2009 ) 
ஏ. எச். டி/ டி .பி . 82 விளங்காமுடி ஆடு வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை 
பராமரிப்புத் துறை கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ . எச் . டி / டி . பி . 77 நடுப்பட்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கம் 

(ந .க . எண் 6051/ 42/2009.) 
ஏ. எச். டி / டி .பி . 77 நடுப்பட்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137 (2)( பி ) - யின்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை 
பராமரிப்புத் துறை கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


தர்மபுரி , 
2010 ஜனவரி 19. 


ஆர் . இராகவன் , 
மண்டல இணை இயக்குநர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


